சத்திய தூதன்‌ 
Vol. 2, no. 5 
March 1889 


Record no. 2710. 


Cattiya tutan 
Vol. 2, no. 5 
March 1889 


Record no. 2710 


இரு த த 


ககக! 


THR ONE MEDIATOR. 


The person who can stand between two parties and 
make peace between them, must have the confidence of 
both sides, and thoroughly understand the position and 
feelings of both sides. He must not himself be involved 
in the dispute, but yet must be as fully acquainted with the 
matter as the parties themselves. Between God and man, 
therefore, who can fitly stand as mediator? Who is there 
in the universe that can fully understand both God and 


man, and can understand the offended heart of God as well 


Price 1 Pie Monthly. 


ஒரே மத்தியஸ்தர்‌. 


_———க——— 


இருபட்சத்சாருச்கும்‌ மத்தியில்‌ நின்று அவர்சளைச்‌ சமாதா 


பவனும்‌ அலர்களுடைய அக்சள்‌ சையம்‌ குணங்குறிகளையும்‌ 
பூரணமாய்‌ அறிக்சவனுமாயிருச்கவேண்டூம்‌, தானே அவர்சளு 
டைய வழக்கில்‌ சம்பந்தப்படாசஃ ஞாயிருர்து அவர்களைப்‌ 
போலவே அவ்வழக்குவரலாற்றை ஆதிமுசலர்சம(ம்‌ அறிந்த 
வனாயிருக்கவேண்டும்‌. அகவே, சேவலுச்சும்‌ மல வலுக்கும்‌ 
மத்தியஸ்தனாய்‌ நிற்கக்கூ டியவர்‌ யார்‌? சேஃனுக்கும்‌ மனுவனுக்‌ 
கும்‌ ஈடுவாக நின்று லிசனப்படுச்சப்பட்ட தீவ்லீய/ மனதை 
யும்‌, பாவியின்‌ பரதபிக்சப்படத்தச்க கீலைமமையையும்‌ ஐயமறக்‌ 


வலில அவ்விருதிறத்சாரின்‌ ஈம்பிசகையையடை 


| இரடித்து, ஆண்டவர்‌ நீதிக்கும்‌ மானிடர்‌ நிலைமைக்கும்‌ குறை 
° . ன்‌ ம்‌ த J ப க ச 
| வுசெய்யாமல்‌ இருபட்‌ சத்தாரையும ஒற்புரவாக்கத்தக்சவர்‌ இச்‌ 
| செசுத்தில்‌ யார்‌ உண்டு! இசைச்‌ செய்யக்கூடியவர்‌ ஒருவரே. ௩ 


as the helpless condition of the siuner, in such a way as to 
maintain the claims of God and the condition of man, and 


Roja Muthiah Research Library 
3rd Cross Road, C PT Cam 
Taramani, Chennai - 600 113 


pus 
ச India. 


| LT 
பய 


10 


2 


|. 


ESE! 


| 


9 S vp 
i a 


பயா 


| 


ம 


111111) 


i | 


1 | 6 
111111 பய்பபப்ப 


0 


21 
le li Ele தி 


110 


1 


| | 
tii 


make peace between them? There is only one Being | அவரே சேவமளிசனாயெ இயேசூறிள்து 8 , 
i ப ப] த] 


in the world who can do this, viz: the God-man, Jesus 
Christ. 

1. Heneeded to be God in order that he might know 
the innermost thought and feeling of Him against whom 
man had sinned. He does not requjre to be always enquir- 
ing and seeking to now the will and desire of God, because 
he himself is God and feels and thinks the feelings and 
thoughts of God. ட்‌ 

IT, He ngeded to be Man in order that he might know 
the frailty, the helplessness, the needs, the yearnings 
of man. He therefore became “bone of our bone, flesh of 
our flesh,” took upon himself our Human nature, and was 
made man just as we are: 

Hence, God and man equally have their most fitting 
representative in Jesus பர்த்‌, because in him God and 
man meet together. Therefore, there is but ONE MEDIATOR 
between God and man. No one needs to stand between 
man and Jesus Christ, for Jesus Christ himself is very 
man; and no one can come between Jbsus Chriss and God, 


for Christ himself is very God. Mo human mediators 


are required or accepted, to come between the individual 


soul and the God-man mediator Jesus Christ. Personal 
communication between the soul and Christ is all that is 
needed. No one can make Christ more tender or more 
ljkely to keep us, than he is himself; and God neither 
desires nor accepts any other intervention between man 
and Himself. “I any man sin, we have an Advocate 
withthe Father.” ‘‘ There is one Mediator between God 
add man, டல man Christ Jesus.?. 


த்‌ தகைய அவை ட அடவ வ யை வை படபட டட டட படபட பட்ட பை தை மை 


்‌ ்‌ ' 
1. மனுஷன்‌ பாவஞ்செய்து விரோதித்த. சடவளின்‌ உள்‌ 
ளான எண்ணங்களையும்‌, மனகோவையும்‌ அறியும்பொருட்டு 
மத்தியஸ்தரானவர்‌ சேவலயிருக்சவேண்டும்‌. அவரே சேவனா, 
யிருந்து தேவனுக்குரிய எண்ணங்களை எண்ணி, அவருக்குரிய 
குணங்களையுடையவராயிருச்றபடியால்‌ அவர்‌ தேவனுடைய : 
இத்தத்தையும்‌, விருப்பத்தையும்‌ அறியும்படிக்கு எப்போதும்‌ 
தேடி விசாரிக்கவேண்டியதில்லை, ்‌ க 


71. மனுஷனுச்குரிய பெலவீனம்‌, உதவியின்மை, குறைக்‌ ' 
ஆவல்‌ முதலியவைகளை அறியத்சக்கதாய அம்மத்தியஸ்தர்‌ மீனு 
ஷனாயுமிருக்கலேண்டியது. ஆகையால்‌ “நம்முடைய எலும்‌ 
பில்‌ எலும்பும்‌ மாம்சத்தில்‌ மாமிசமுமாக”? மனுஜிகச்தை 
அணிந்துகொண்டு, நம்மில்‌ ஒருவரைப்போலானார்‌. 


இயேசுகிறிஸ்து இவ்விதமாய்‌ தெய்வத்துவமும்‌, மனுஷுத்‌ 
துவமும்‌ உடையவரானதால்‌, தேவனுக்கும்‌ மனுஷனுக்கும்‌ 
நடுவே நிற்கத்தக்க மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. ஆசவே, தேஉனுக்‌ 
கும்‌ மனுஷனுக்கும்‌ மத்தியஸ்தர்‌ ஒருவரே; €றிஸ்து மெய்‌ 
யான மனுஷனயிருப்பதினால்‌ அவருக்கும்‌ மனுஷனுக்கும்‌ 
நடுநிற்க வேறொருவரும்‌ தேவையில்‌லை. கிறிஸ்து சேவனா 
யிருப்பதினால்‌ தேவனுக்கும்‌ அவருச்கும்‌ டுநிற்க வேறேயாரும்‌ 
பேண்டியதில்லை. ஓவ்வொரு ஆத்தமாவுக்கும்‌ சேவமனுஷ 
ஞான மத்தியஸ்தர்‌ இயேசு?றிஸ்துவுச்கும்‌ நடுநிற்ச மலு.௨ுக 
மத்தியஸ்தர்கள்‌ தேவையுயில்லை, அங்கேரிச்சப்படுஉதுமில்லை. 
ஒரு ஆத்துமா இறிஸ்துவைநோக்இ சேரே விண்ணப்பஞ்கெய்‌ 
வதே போதும்‌. ஒருவரும்‌ இறிஸ்து நம்மிடத்தில்‌ அதிகமான 
அன்புவைத்த உதவிசெய்ய அவரைத்‌ தூண்டவும்‌ முடியாது. 
தேவனும்‌ மனுஷனுக்கும்‌ தமக்கும்‌ மத்தியஸ்தராக வேறொரு 
வரை விரும்பு றெதுமில்லை, ஏற்றுச்கொள்ளுறெத மில்லை. “ஒரு 
வன்‌ பாவஞ்செய்வானானால்‌ (இயேசூதிறிஸ்து) ஈமல்சாக பிதா 
வினிடித்தில்‌ பரிக்துபேசுகறவராயிருக்கிறார்‌;?? “தேவனுக்கும்‌? 
மனிதனுக்கும்‌ மத்தியஸ்தரும்‌ ஒருவரே; மனுஷனா கிறிஸ்து ' 
இயேசு அவரே. 


ப 


(4 


18 | கத்திய 


தூதன்‌. 


்‌ ARE THE VEDAS FROM 0001-வேதம்‌ ஈஸ்வரன்‌ அருளியதா? 


ண ன்‌ 


வெதங்கள்‌ (1) அரேசு தேவதைகள்‌ உண்டென்றும்‌ (3) சர்‌ 
வரும்‌ பிரமமென்றும்‌ உபதேரிப்பதால்‌ அவை ஈஸ்வரன்‌ 
அருளியவை அன்றென்று சென்றமாதம்‌ திருஷ்டாந்தப்படுத்‌ 
இனோ ம்‌. இதன்றி, அவை மனு3ஷோற்பத்தியைப்பற்றி ஒன்‌ 
றுச்சொன்று விரோதமான பல போதனைகளைப்‌ போதிச்னெ 
றமையாலும்‌ அவை தெய்வாநுகரெகத்தாலுண்டானவையல்ல 
வென்று இம்மாதம்‌ தெறி விக்நின்ேம்‌. 

இருக்குவேதம்‌ |, 189: 2-லும்‌, அயித்தரிய பிராமணம்‌ 
IV. 27-லும்‌, பரமண்டல மும்‌ பூமண்டலமுமாதிய தியாஸ்‌, 
பிரிதிவிசளின்‌ விவாக சம்பந்தத்தால்‌ சேவர்களும்‌, மனிதர்க 
ளும்‌, மற்றம்‌ சிருஷ்டிகளும்‌ உண்டானார்கள்‌ எனச்‌ கண்டிருக்‌ 
றது. இதுகாரணச்தினாலே அவையிரண்டும்‌ சகல சிருஷ்‌ 
டிக்கொடிகட்கும்‌ மாதாவும்‌ பிதாவும்‌ என்று சொல்லப்பட்‌ 
டிருக்கன்றன. அன்றியும்‌, இருக்குவேதம்‌ X. 81: 2, 3-லே 
விஸ்வகர்மா சகலத்தையும்‌ படைத்தானென்றம்‌, மேற்படி 
வேதம்‌ 28, 72: 2-2ல கொல்லன்‌ உலைக்களத்தினின்றம்‌ செரு 
ப்புப்‌ பொறி பறச்சச்செய்றெதுபோல பிராமணஸ்பதியானவர்‌ 
சமஸ்த சீவசெக்துக்களையும்‌ தமது வாயிஷின்றும்‌ ஊதிவிட்டா 
ரென்றும்‌ கூறிபிருக்கின்றது. மேலும்‌ இருக்குவேதம்‌ X. 90: 


12-லே தேவர்கள்‌ எக்கியஞ்செய்த ஆதி பலியாக புருஷ | 


னினின்றும்‌ சகல சிருஷ்டிகளும்‌ உற்பத்தியாயினவென்றும்‌ 
வாரசிக்கிறேம்‌. அந்த ஒரே யாகத்திலிருந்து வானமும்‌ பூமி 
யும்‌ அவற்றிலடங்யெ சகலமும்‌ உண்டாயினவாம்‌, அந்தப்‌ 
புருஷனின்‌ வாயிலிருக்து பிராமணனும்‌, அவன்‌ புஜங்களிலி 
ருந்து ரஜபுத்திரரும்‌, அவன்‌ தொடைகளிலிருந்து கையெரும்‌, 
அவன்‌ பாதத்திலிருந்து சூச்திரரும்‌ உண்டானார்கள்‌ என்று 
கூறியிருக்கிறது. 

மற்றவிடங்களிலே இக்நிரன்‌, அக்கினி, வாய, இரணியகர்ப்‌ 


பன்‌, ஸ்கந்தன்‌, அதிதி. முதலானவர்கள்‌ சிருஷ்டிசர்த்தாக்க ! 


ளாகக்‌ க£றப்பட்டிருக்கறார்சள்‌, அகேச சேவர்கள்‌ உண்‌ 


டென்று உபதேசிக்கும்‌ வேதமானது அவர்களில்‌ ஒவ்வொருவ , 


ரும்‌ சகலத்தையும்‌ சிருஷ்டித்தசாகவும்‌ உபதேசரிக்சத்தான்வே 
ண்டும்‌. ஆயினும்‌ ஒன்றுக்கொன்று மாறுபாடான இவ்வித வர 
லாறுகளடங்கிய நூலானது கடவுள்‌ அருளிய வேசம்‌ என்று 
எங்ஙனம்‌ கூறலாம்‌? கடவுள்‌ தமக்குள்தாம்‌ விரோதப்பட்டவ 


ரன்றே, இதமிற்‌ஈ, இஇிஸ்‌அசமயதாவிலே மனுஷூருஷ்டிப்‌ 


டபைக்குறித்து ஓர ஒரு வரலாறண்டு, அந்த வரலாற்றிலே 


இண்டவ வானத்தையும்‌ பூமியையும்‌ அவற்றிலடங்கிய சமஸ்‌ 


பதத்தையும்‌ சிருஷ்டிச்கருளியபின்பு மனிதனைச்‌ சிருஷ்டித்ததா | 
கவும்‌, அவன்‌ உடலை மண்ணிலிருர்துருவேற்றி, அவன்‌ நாரி . 


யில்‌ தமது சுவாஸத்தை ஊதி, அவனை வாத்மாவாகச்கினார்‌ 


என்றும்‌ வாசிக்கிறோம்‌ எமதன்பரே, இதுவே நம்முடைய புத்‌ ' 
* இச்கும்‌மனதுக்கும்‌ பரிபூரண திருப்தியளிக்கும்‌ வரலாருயிருக்‌ 


கின்றது. 

ஆச்துமாவானது நித்தியவஸ்துலாய்‌, இம்மையிலே அது 
இயற்றும்‌ ஈல்லினை திலினைகட்குரிய பலாபலன்களை அறுப 
விக்கும்படி தேகம்‌ மாண்டாலும்‌ சான்‌ மாளாமல்‌ என்றும்‌ 


சீவிச்திருக்கும என்றும்‌ வேதம்‌ உபதேிக்கின்றது. வேதத்து 


"லே மானிடர்க்கு“ மனுஷ? என்னும்‌ பேரிட்டிருக்கிறது. அதற்‌ ' 
ட ச௫த்தம்‌ “நினை க4றெவன்‌?? என்பதே. 


0 இதைவிட உயர்ந்ததும்‌ 
சிறக்தத்மான பெயரை அவனுச்டுவது அரிதெனத்‌ தோன்று 
ன்ற. இந்த காமசேயத்சால்‌ அவனுக்கும்‌ மற்றப்‌ பிராணி 


, களுக்கும்‌ உள்ள பெரும்பேசமானது ஐ பர்திறிபற விசதமாறெறு. 


விலங்கு பறவை முதலானவைகளுச்கில்லாத நினைச்குஞ்‌ சச்தி 
பெற்ற மனமானது மனுஷனுச்கோே உரியது. இதுமுகார்ச ரத்தி 
னால்தான்‌ அவன்‌ சன்‌ செயல்களுக்பெல்லாம்‌ உத்சரவாதியாயி 
ருச்றென்‌. அவனுக்கு ஈன்மை இது, றை இத என்னும்‌ பகுத்‌ 
தறிவுண்டாயிருக்‌ றெதுமன்றி, ஒன்றைச்‌ செய்யவம்‌ செய்யாது 
விடவும்‌ அவனுச்கு ஸ்வான்‌ சத்தமும்‌ உண்டு. மிருகங்களோ 
இவ்வித அறி எற்றவைகளாய்‌ தமக்குள்‌ அமைத்திருக்கும்‌ ஓர்‌ 
விச குருட்செ சள்இியால்‌ சச்சும்‌ சாதிக்குலிய தொழில்களைக்‌ 
கிரமப்படி நிறைகெத்றிவருசன்றன. இவ்விஷயங்கள்‌ அறு 
பவத்தாலும்‌ ஆலோசனையர்லும்‌ அறியப்படும்‌ விஷயங்களான 


| மையால்‌ வேதமானது இவற்றைக்குறித்துச்‌ சத்தியத்தை உபதே 
| இக்கின்றது. 
அன்றியும்‌ வேதமானது, மனுஷன்‌ சடவுள்கேரிலே பெரும்‌ 
பாவியாயிருக்கிறான்‌ என்று போதிக்கின்றது. பாவத்சைப்பற்றி 
வேதத்தில்‌ வழங்கியிருக்கும்‌ பதங்களின்‌ பொருளைப்பார்த்தால்‌, 
இவ்‌ விஷயத்திலும்‌ வேதோபதேசம்‌ உண்மையாயிருப்பதை அங்‌ 
கெரிச்தல்வேண்டும்‌. உசாரணமாக, பாபம்‌! என்னும்‌ பதச்‌ 
| திற்கு “விழுதல்‌?” என்றர்த்தம்‌: உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த 
நிலையில்‌ விழுதல்‌. அன்றியும்‌ அகஸ்‌, எனஸ்‌, அம்சஸ்‌ முதலிய 
| பதங்கட்கெல்லாம்‌ “போதல்‌,” அதாவது ““நெறிதவறிப்போ 
தல்‌; “குறிதப்பிப்போதல்‌?? என்பதே மூல அர்த்தமாம்‌, இவ்‌ 
| வாறு வேதோபதேசமும்‌ இறிஸ்துமதோபசேசமும்‌: இவ்வொரு 
விஷயத்தில்‌ பொருந்தியிருக் கின்றது. பைபிலிலே பாவமானது 
| “விழுதல்‌”? என்றும்‌, ““ன்னெறியினின்றும்‌ பிறழ்தல்‌?? என்றும்‌ 
| சொல்லியிருக்கிறது. அப்படியே வேதத்திலும்‌ அது “தேவ 
| கட்டளையை வேண்டுமென்று மீறுதல்‌?? என்றும்‌, தேவர்கள்மாத்‌ 
| திரம்‌ இறக்கக்கூடிய “பளுவான சுமை)? என்றும்‌, பாவியைச்‌ 
அன்பத்துடன்‌ இணைக்கும்‌ “பந்தம்‌?! என்றம்‌ விவரித்திருக்‌ 
| கிறது, இது உண்மையான உபதேசமே. இது சர்வானு 


வார்கள்‌, 

மனுஷனானவன்‌ தனக்குப்‌ பிரியமான எதையும்‌ போஜனபா 
| னம்பண்ணலாமென்பதும்‌ வேதோபசேசந்தான்‌. தற்காலத்தில்‌ 
| சரோப்பியர்‌ செய்துவருவதுபோலவே, பூர்வத்திலிருந்த இற்‌: 
க்களும்‌ ஆடு, மாடு, கோழி முதலானதுகளை அடித்துச்‌ சாப்‌ 
பிட்டுவந்தார்கள்‌. அவர்கள்‌ காய்கனி இழங்குகளைமாத்திரம்‌ 
புசித்துவந்தார்கள்‌ என்பது பிசகு. அவர்கள்‌ மாம்சபட்சணிச 
! ளாயிருந்ததுமன்றி, “(ஸோமா?? என்னும்‌ ஓர்வித மதுவையும்‌ 


| குடித்துவந்தார்சள்‌. இவ்வுஷ்ணகண்டத்தில்‌ குடிவெறி பொ 
ல்லாதானமையால்‌, காலக்‌ இரமத்தில்‌ அவர்கள்‌ மதுபானப்‌ பிரி 
| யராதி, மிசமிஞ்சிச்‌ குடித்து வெறிச்துத்‌ சங்சள்‌ சாயும்‌ றப்‌ 
| பையும்‌ இழந்துவிடுந்தருணசத்தில்‌, மனுமுதலான தர்மசாஸ்திரி 
கள்‌ எழுந்தருளி லாகிரியான பதார்த்தங்கள்‌ ிஞ்சித்தென்‌டி 
| லும்‌ சாப்பிடப்படாதென்று சட்டங்கள்‌ நிரூ பித்தப்‌: பிரசை 
| களைப்‌ பெரும்‌ பாதகத்தினின்றும்‌ காத்துரட்‌.ித்தார்கள்‌.. தற்கா 
| லத்திலே அரேக இந்துக்கள்‌ பிரான்டி முதலான பதார்த்தங்க 
| ளைச்‌ சாப்பிடுவது வெகுவும்‌ பரிதாபமான காரியமாயீருக்கின்‌ 
றது. இவ்விஷயத்தில்‌ அவர்கள்‌ வேதத்தின்படி” நடவாமல்‌ 


்‌ மனுசர்மசாஸ்நிரத்தின்படி நடப்பார்களாயின்‌ அதிக ஈலமாயி 
்‌ ருக்கும்‌. 

வேதத்திலே செவிவாசம்‌ கற்பிக்கப்படவுமில்லை; பூர்வ இர்‌ 
!அக்கள்‌ அதை நடத்திவர்தத மில்லை, தங்கள்‌ குழந்சைகளை 
| அதி பாலியத்தில்‌ விவாசஞ்செய்விக்றெவர்கள்‌ வேதத்திற்கு 
விரோதமாய்‌ ஈடச்கிறார்கள்‌. அறியாமையினாலே அவர்கள்‌ 
, வேதோபசேசத்தை ஆதியொடந்தமாய்‌ நிறைவேற்றிவருறெதாக 
நினைத்துக்கொள்ளுசிறார்கள்‌. இர்தக்‌ காரியத்தில்‌ வேதச்துச்கும்‌ 
எமதன்பர்‌ ஈடத்சைக்கும்‌ வெகு பேதமுண்டு, சிசுவிவாகம்‌ 
என்னும்‌ பொல்லாத வழக்கத்தை விட்டுவிட்டு வேத ஏற்பாட்‌ 
டின்படி நடக்க முயல்வதே நன்று. ' 


விதவைகள்‌ விவாகமானது வேதத்திலே கண்டிக்கப்பட 
வில்லை. இருக்குவேதம்‌ %. 5: 27, 8 காண்க. விதவைகள்‌ 
விவாகஞ்செய்யலாகாதென்பது எவ்வளவு கொடூரமான சட்‌ 
டமாயிருக்கிறது. தாரயிழந்க புருஷர்கள்‌ தங்களுக்கிஷ்டமா 
னபடி விவாகஞ்செய்துகொள்ள, விதவைசள்மாச்திரம்‌ அவ்‌ 
| வாறு செய்யலாகாதென்‌ றெது எல்லா நியாயத்துக்கும்‌ தர்மநீதிக்‌ 
கும்‌, தயாள ிந்தைக்கும்‌ சுத்த விரோதமாயிருச்றது, வே 
சம்‌ ஒன்றைப்போதிக்க்‌, சேசம்‌ ஒன்றைச்சாதித்தால்‌, இமை 
விளையாமற்போமோ? ஆலும்‌, இந்த தர்மவிஷயங்களிலே 
வேசோபதேசம்‌ சத்தியோபதேசமாயினும்‌, மனுஷோற்பத்தி 
யைப்பற்றி அது தனக்குத்தானே விரோதமான உபதேசங்களைப்‌ 
போதிக்ககிறமையால்‌ அது கடவுளருளியதன்று என்பது 
திருஷ்டாந்தமாயிற்று, ௨ 


ண OTE VS வை 


4 வ ல vw டி 
ஏசுகிறிஸ்துவும்‌ கடவூளா? 2 

சென்ற வருஷம்‌ டிசெம்பர்‌ மாதத்சில்‌ இரண்டாம்முறை 
பதிப்பிக்கப்பட்ட 3-ம்‌ ஈம்பர்‌ டிராச்ட்மிலே எமனு சண்பர்‌ 
ஒருவர்‌ ஏசுகிறிஸ்துவம்‌ஈட வளா?? என்னும்‌ விவைய்கு விடை 
ு ்‌ ரதன்‌ அ: > 
கூற முயன்று ை !பிலிவிருந்து சல வாக்கியங்களை எடுச்தூரைத்‌ 
அ, அவற்றிற்குத்‌ சமக்குத்‌ தோன்றியபடி தாற்‌ .ரிபங்கள்‌ சொ 
ல்லி இயேசு மனிதரேயன்றிக்‌ கடவுள்‌ அல்லரென்று சாத்திர 


ANSWERS TO OBJROTIONS.—௪த்தேக நிவிர்த்தி. ்‌ 


1 ன உ: 


க்கிறார்‌. (ஏசுகிறிஸ்து ஈடவுளா?? என்னும்‌ கேள்வி ஈவமான 
கேள்வியன்று, அது ஈராயிரவருஷகாலமாய்ப்‌ பலபேரால்‌ பல 
விடங்சளிலேகேட்சப்பட்ட சாமானிய கேள்வியாயிருக்றெது. 
பிரபஞ்சத்திலே மானிட உருவெடுத்த ஒவ்வொருவரும்‌ இந்தச்‌ 
கேள்வியைச்‌ கேட்டு அதற்கேற்ற உச்சரலையும்‌ பெற்றுக்கொ 
ள்ளவேண்டும்‌. இத்தேசச்தாரும்‌ இச்கேள்வியைச்‌ சேட்கத்‌ 
தொடங்டியது நல்ல சகுனமாயிருக்‌ ன்றது. ஆயினும்‌ ஆடக்‌ 


போக சத்தியமானதால்‌, இதைச்‌ சகல சமயிகளும்‌ ஒப்புக்கொள்‌ 


சத்தியதாதன்‌, . ச 2 


தோய்ந்து பாராமல்‌, ஒருபட்சமாய்ச்‌ சாய்ந்து அவஉத்தேசத்து 
டன்‌ பைபிலிலே வாக்கியங்களைத்‌ தேடியெடுத்து, மிக்கவிரை 


வுடன்‌ இக்கேள்விக்கு விடையளிகச்கத்துணிவது சரியன்று. 
யாதொன்றையும்‌ தூக்கி சோக்கி நிறுத்திச்‌ சொல்லவேண்டும்‌. 
இப்பொழுது எம்மால்‌ கூடியவரை இக்கேள்விக்கு பைபிலிவி 


ருந்தே விடை யளிக்க முயல்வோம்‌. 


இயேசுகிறிஸ்து திரியேக தேவத்துவத்தில்‌ “குமாரன்‌?” என்‌ 
னும்‌ இரண்டாம்‌ ஆளும்‌ மனுஷாவதாரம்பண்ணின உலகரட்ச 
கருமாயிருக்கிறர்‌. இது கிறிஸ்து சமய சித்தாந்தம்‌. குரிய 


ரணமாகிய ஒன்றி ல வெவ்வேறு பதார்த்தங்களாதிய ஒளியும்‌, 


உஷ்ணமும்‌, வர்ணமும்‌ ஒன்றுகூடி ஒரே ரெணமாய்த்‌ தோன்று 
வதுபோல,; ஞானகுரியனாகய பரமாத்மாவிலே பிரத்தியேக 
புருஷராசய பிதா, குமாரன்‌, ஆவி என்னும்‌ மூவரறாம்‌ ஒன்று 
கூடி ௮ருகட.வுளாய்‌ விளங்குகின்றனர்‌. இம்மூவரில்‌ குமாரனான 
வர்‌ உலகத்தை ஈடேற்றும்பொருட்டு மானிட. வடி.வெத்தத்‌ 


தோன்றினார்‌ என்று கிறிஸ்துமதம்‌ உபதே?க்கின்றது. ஆதலால்‌ 
| டவில்லையா? அதனால்‌ அல்வவதாரர்‌ விஷ்ணுவல்ல வராகமே 
| யென்று எமதன்பர்‌ சாற்றுவரோ? அவ்வாறு செய்தால்‌ காதில 


இயேசுவும்‌ து தெய்வத்தன்மையும்‌ மனுஷத்தன்‌ மையும்‌ உண்டெ 
ன்பது விசதமாகத்தக்கதாய்‌ அவருடைய திரு அவதாரச்‌ சரிதைய 


்‌ டங்கிப சுவிசேஷக்ரெர்தங்களிலே சல வாச்கியங்கள்‌ ௮௮௨௬ 


டைய மனுஷீஈத்தையும்‌ வேறு லெ வாக்பங்கள்‌ அவருடைய 
தெய்வீகத்தையும்‌ குறித்தவைகளாயிருப்பது இயல்பே. இதுகிற்க, 


மனுஷனே என்று சொல்வது, சிம்மாசனத்தை விட்டிறங்கி ராஜ 
னுக்குரிப ஆடை ஆபரணங்களும்‌ கன கெளரவங்களுமில்‌ 
லாமல்‌ தன்‌ மனைவி மச்களுடன்‌ சிறிதுநேரம்‌ கொஞ்சிக்‌ குலா 
விக்கொண்டிருக்கும்‌ ராஜனைப்‌ பார்த்து, அவன்‌ ராஜனல்ல, 
சாமானி பமான பிரஜைகளில்‌ ஒருவனே என்று மதிமயல்கிச்‌ 
சொல்வதுபோலும்‌. இப்பொழுது இயேசுவின்‌ தெய்வீகத்தை 
உபசேசிக்கும்‌ லெ வாக்யெங்களை எடுத்துரைப்போம்‌. 
ஆசியிலே வார்த்தை இருந்தது, அவ்வார்ச்தையே தேவனெ 
ன்றும்‌, அவ்வார்த்தை மாம்சமாயிற்றென்றும்‌ (யோவா. |: |, 14.), 
தேவன்‌ தம்முடைய குமானை அனுப்பினாரென்றும்‌ (யோவா. 
9: 16, 17.) சொல்லியிருக்கு. பரலோகத்திலிருந்து இறங்‌ 
இனவரும்‌ பரலோகத்திலிருக்கிறவருமான மனுஷ குமாரனே 
யல்லாமல்‌ பரலோகத்துக்கேறினவன்‌ ஒருவனுமில்லை என்‌ 
அம்‌ (யோவா, 8: 13.), பிதாவே, உலகமுண்டாவதற்குமுன்னே 
உம்மிடத்தில்‌ எனக்குண்டாயி ரந்த மகிமையினாலே இப்பொ 
முது நீர்‌ என்னை உம்மிடத்சிலே மடுமைப்படுத்தும்‌ என்றும்‌ 
(யோவா. 8: 59.) இயேசு தாமே திருவுளம்பற்றினார்‌. ஆபிரகா 
முக்துமுன்‌ ஈான்‌ இருக்கி றேன்‌ என்று அவர்‌ சொன்னபோது யூத 
ர்கள்‌ அவரை தேவதாஷணன்‌ என்று கல்லெறிந்த கொல்லத்‌ 
அணிந்ததமன்றி, “எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம்‌ உண்டு; 
இவன்‌ தன்னை தேவனுடைய குமாரன்‌ என்று சொன்னப 
டியினால்‌ அர்த கியாயப்பிரமாணத்தின்படியே இவன்‌ சாகவே 
ண்டும்‌” என்று அவர்பேரில்‌ குற்றஞ்சாட்டினார்கள்‌. அன்றியும்‌ 
என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைச்‌ கண்டான்‌ என்றும்‌ (யோவா, 
14: 9), என்னை சேரிக்றெவனுடைய” உள்ளத்தில்‌ நானும்‌ என்‌ 
பிதாவும்‌ வந்து தங்கியிருப்போம்‌ என்றும்‌ (யோவா. 14: 23.) 
இயேசு உ௱ரைத்கிருக்றெர்‌, அவர்‌ தேவனுடைய “ரூபமாயிருச்‌ 
தம்‌, சம்மைத்தாமே வெறுமையாக்கி, அ.உமையின்‌ ரூப மெடுத்த, 
மனுஷர்‌ சாயலானர்‌ என்றும்‌ (பி 0, 2: 6, 7.), தேவன்‌ மாம்சத்‌ 
திலே வெளிப்பட்டாரென்றும்‌ (1 தீமோ, 3: 16.) பவுல்‌ சொல்‌ 
பிறர்‌. மேலும்‌ 


| 
| 


பனைகளுக்குச்‌ சமாதானம்‌ கூறுவோம்‌. யோபு. 1: 6. எரே. 
81: 9, 20, இவற்றில்‌ '“குமாரர்‌,?? “கூத்சகுமாரன்‌?? என்னும்‌ 
பதங்கள்‌ மனுமக்கள்‌ எல்லாம்‌ ஒருவாறு கடவூள்புத்திரர்‌ என்று 
சொல்லத்தக்க பொதுப்பொருளில்‌ உபயோகிக்கப்பட்டிருக்‌ 
இன்றன. பிறந்ததெல்லாம்‌ பிள்ளையல்ல என்னும்‌ பழமொழிக்‌ 
இசைய இயேசு ஒருவாமாத்திரம்‌ நெப்புப்பொருளில்‌ தேவனு 
டைய குமாரனாயிருக்கிறார்‌. (மத்‌. 27: 46.) இது இயேசுவின்‌ மனு 
ஜிூதத்தைக்‌ குறிக்கும்‌ வாக்கியங்களில்‌ ஒன்று. எமதன்பர்‌ இந்த 
வாக்கியத்தைத்தான்‌ எடுத்தரைப்பானேன்‌? இயேசு உண்டார்‌, 


, நடந்தார்‌, பேசினார்‌ ஆதலால்‌ அவர்‌ கடவுளல்லவென்று ஒரே 


நியாயத்தால்‌ உறுதிசெய்துவிடலாமே., திறாக்குமாரர்‌ எப்போ 
அ மானிட வடிவெடுத்து இவ்வுலன்கண்‌ உதித்தாரோ அப்‌ 
போது பாவம்‌ ஒன்றொழிய மற்ற மனுஜிகத்தொழில்கள்‌ எல்‌ 
லாம்‌ அவரிடம்‌ விளங்குவது இயல்பென்று எமதன்பர்‌ புத்திக்‌ 
குத்‌ தோற்றாமற்போனதென்ன?விஷ்ணு வராக அவதாரம்‌ எடுத்த 
பொழுது அவர்‌ வராகத்தைப்போல்‌ பூமியை மூக்கால்‌ தோண்‌ 


ணிவதைக்‌ காலிலும்‌ காலிலிடுவதைக்‌ காதிலும்‌ மாட்டிக்கொள்‌ 
ளும்‌ விபரீதமாகுமே. “மேலும்‌ ஏசுகறிஸ்து பசாரின்‌ கையில 


| கப்பட்டுப்‌ படாதபாபெட்டார்‌?? என்பது சுத்த பிசகு. பசாசு 
அவ நடைய மனுஜீகச்‌ செயல்களைமாத்திரம்‌ கருதிய வாக்கியங்‌ | அவரைப்‌ பாவஞ்செய்விக்கும்படி சோதித்தது மெய்தான்‌; 
களைத்‌ சமக்கு ஆதாரமாச்டிக்கொண்டு இயேசு கடவுளல்ல | ஆனால்‌ அவ்விதச்‌ சோதனையில்‌ நாம்‌ அனுதுனமும்‌ விழுந்து 


| 
| 


சக்கக்கொள்‌ வதுபோல்‌ இயேசு செய்யாமல்‌ அச்சோதனையைச்‌ 
செயித்தப்‌ பசாசைத்‌ தரத்திவிட்டதே வாஸ்தவம்‌. 

(மத்‌. 7: 21.) இந்த வாக்கியம்‌ நமது ஹிந்து நண்பர்க்கு வெகு 
பிரீசியான ஆக்ஷேபனை அடங்கியது. இதை ஊரெங்கும்‌ கேட்‌ 
பார்கள்‌, இந்த வசனத்திலே இயேசு தம்முடைய தன்மையைப்‌ 
பற்றிப்‌ பேசாமல்‌ தம்மை அடுத்திருந்தவர்களின்‌ இசழ்‌ ஸ்ததி 
யைச்‌ கண்டித்து அவர்கள்‌ இருதய ஸ்துதியைக்‌ கற்பிக்கறார்‌. இரு, 
நேத்திரங்களையும்‌ திறந்துவாசிச்கும்‌ ஒவ்வொரு சிறுவனுக்கும்‌ 
இவ்வாக்கியத்தின்‌ பொருள்‌ எளிதில்‌ விளங்கும்‌. பூர்ணவயதள்‌ 
ள எமதன்பர்ச்கு இது விளங்காமற்போனது எமக்கு “ரிக்க வியப்‌ 
பாய்த்‌ தோன்றுகின்றது. இம்மாதிரியான உவமை அ௮லங்சாரத்‌ 
தை ராம்‌ பிரதிதின மும்‌ பலவாராய்‌ உபயோடுத்துவருடின்றோ 
மே. “என்னை எயா, ஐயா என்கறன்‌ எனக்கு ஊழியனல்‌ஓ; 
சான்‌இடுவதைச்‌ செய்றெவனே எனக்கு ஊழியனாவான்‌!"என்று 
எத்தனை எசமான்கள்‌ சொல்லக்‌ கேட்டிருக்றோம்‌. அதபோ 
லவே இயேசுவும்‌ தமது €ஷரைப்பாரத்து. “என்னை முகஸ்துதி 
யாக, ஸ்வாமி, ஸ்வாமி, என்‌றெவர்களுச்கு பரமபயன்‌ கடையா 
து; என பிதாவின்‌ சதெதத்தை நிறைவேற்றறெவர்களுத்குமாத்தி 
ரம்‌ அது கடைக்கும்‌. நானும்‌ பிதாவும்‌ ஒன்றானமையால்‌ அவர்‌ 
சித்தமும்‌ என்‌ சத்தமும்‌ ஒன்றே யென்றறிக?'யன்றபற. 

(1 யோ. 5:7.) இந்த வாக்கியம்‌ கிரேக்கு பைபிலில்‌ இல்லாதது 
மெய்தான்‌. ஆனால்‌ இதில்‌ எமதன்பர்‌ உரைக்கெபடி யாதொரு 
“இருட்டுத்தனமே? இல்லை, பூர்வத்தில்‌ ௮ச்சுயர்‌இிரங்கஷ்‌இல்லா? , 
மையால்‌ நூல்கள்‌ எல்லாம்‌ கையெழுத்துப்‌ பிரதிசளாயிருக்தன. 
தற்காலத்தில்‌ சமிழிலேயுள்ள கையெழுத்துப்பிரதுகளிலே பாட ' 
பேதங்கள்‌ இருக்‌ றெத போலவே பூர்வத்திலிறாந்த இரேச்சக்‌ கை 
யெழுத்தப்‌ பிரதிகளிலும்‌ பாடபேதங்கள்‌ உண்டு. இங்கிலிஷ்‌ 
பைபில்‌ மொழிபெயர்ச்ச, பின்பு கண்டுபிடிக்கப்பட்ட அதி 
பூர்வ கையெழுத்துப்‌ பிரதிகளிலே இந்த வாக்கியம்‌ இல்லாழை * 
யால்‌ அது இப்பொழுது தொகுக்கப்பட்டிராக்றெது. இணி 


ப 


யச கர்த்தர்‌ என்றும்‌ (சங்‌. 110: 1) 452 7. ! பதிப்பிச்சப்படும்‌ தமிழ்‌ செலுங்கு வேதாசமங்களிலும்‌ இவ்‌ '' 


எபி. 1: 8.), கடவுளென்றம்‌(2பாவா. |: 1,),மெய்பான தேவன்‌ | வாச்யெம்‌ தொகுக்கப்படும்‌. அதினாலே ஒரு தோஷமும்‌ இல்லை. 


என்றும்‌ (1 யோ, 5: 20), யெகோவா ஈன்றும்‌ (ஏசா. 6: 1, 5; 
40: 3. சங்‌, 83: 18. எபி, 1: 10.), இருக்கிறேன்‌ என்றும்‌ (யாத்‌. 


3: 14; வெளி. 1: 8.),ராஜாகிராஜாவு ட, கர்ர்தாகிக்ர்த்தாவுமான 


பாச்கிபமுள்ள ஏக சச்ரொதிபதி என்றும்‌ (1 திமோ. 6; 16.) 
அழைக்கப்பட்டிருக்றொர்‌, 3 
ஈசராணும்‌ பிதாவும்‌ ஒன்றுபிருக்க 2 றம்‌? என்று (யோவா. 10: 


அதை வி£டுவிட்டதே இறிஸ்தவர்கள்‌ யதார்த்தவாடிகள்‌ ஏன்று 
திருஷ்டாந்தப்படுத்தினது. முன்சாட்டியபடி இயேசுவின்தெய்‌ ' 
வத்தன்மைக்கு அவ்வொராஃவாக்கியம்மாத்திரம்‌ ஆ தாரமன்று, 
2 கொரி, 13: 14-லே இயேசு கடவுளென்று வெளிப்படையா 
ய்ச்‌ சொல்லாவிடினும்‌, அவர்‌ பேபைப்‌ பிதாவோடும்‌ பரிசுத்த 
ஆவியோடும்‌ கூட்டியுரைத்ததுமன்றி, பிதாவுக்குமுன்னே அவ 


30.) இய ச தாமே சொல்லிபிருக்கிறர்‌. சிலர்‌ இவ்வீடச்தில்‌ ரை வைத்திருப்பதால்‌ அவருடைய தெய்வத்தன்மை குறிப்‌ 


“ஓன்று!” என்பது ஒரே தன்மையைச்‌ குறிக்காமல்‌ இருவருச்‌ ! பாய்‌ விளங்குகின்றது. 


கும்‌ உள்ள சிச்சப்‌ பொருச்தம்‌, 9 2ன ஈபந்தம்‌ முதலான ஐக்கியப்‌ 


பாட்டைமாத்திரம்‌ குறிச்நெதென்று குழுக்கி பண்ணு ரர்கள்‌. 
இரேச்சபாஷையபிலே  “ஒன்றாயிரக்கி சரம்‌?! என்பதுக்கு 
“ஓரே வஸ்துவாயிருக்கிறோம்‌?? என்பதே பொருள்‌. இயேசு 
வின்‌ இவ்வார்த்சையைக்‌ கேட்ட யூதர்கள்‌ அதின்‌ உண்மைப்‌ 
பொருளைச்‌ ரூத்து அவரைப்பார்த்து £8 மணுஷனுயிருக்க 
உன்னை தேவன்‌ என்று சொல்லி, இவ்விதமாக சேவதாூஷணம்‌ 
சொல்லு றெபடியினல்‌ “உன்மேல்‌ கல்லெறிகிறோம்‌?' என்றார்‌ 
கள்‌ (யோவா. 10:33, சாண்க.). இதுபோன்ற இன்னும்‌ அனேக 
வாக்கியங்களையும்‌ எடுத்துக்கலாம்‌. அூலும்‌ இச்சமயத்‌ 
திற்கு இவைபோதும்‌ என்ற எமக்குச்‌ சோன்‌ றுிள்றது.மேற்படி 
வாக்யெங்களைச்‌ கருத்தாய்‌ வாடிக்கும்‌ புத்சிமான்‌௧ளுச்கு இயேசு 
ட ணைன ்‌ ்‌ 

வுக்கு பைபிவிலை செய்வத்சன்மை , கூறி.மிருக்றெதென்பது 
புலப்படாமற்போகாது. 

இப்பொழுது மேற்படி டிராக்ட்டிலே கண்டிருக்கும்‌ க்ஷ 


| 


மத்‌, 16: 27, 25-லே இயேசு நியாயச்‌ 
தீர்ச்சவருவேன்‌ என்றது அவருடைய ஆவியின்‌ வருசைய்யக்‌ 
குறித்தது. அப்படியே அவர்‌ “உலகமுடிவு பரியந்தம்‌ நான்‌ 
உங்களூடனேகூட இருப்பென்‌?? என்றும்‌ உளைத்திருக்கிறர்‌. 

இயேசு அற்புதங்கள்‌ செய்தமையால்‌ அவுர்‌ கடவுள்‌ என்று 
யாம்‌ கூறுறெதில்லை. ஆடலும்‌ அவர்‌ செய்த ஒரு அற்புதம்மாத்‌ 
திரம எந்த தேவதாபக்சனும்‌ எச்சாலச்தம்‌ செய்ததேயில்லை. 
(யோவா. 10: 17, 18.) இந்த வாக்கியத்திலே அவர்‌ தமது பிரா 
ணனைத்‌ தாமே கொடுச்கிறவராகவும்‌ அதை மறுபடியும்‌ எடுத்துச்‌ 
கொள்ளுறெவராகவும்‌ உரைத்தபடியே இயேசு தாம்‌ மரித்த 
மூன்றாம்நாள்‌ அருணோதயத்தில்‌ உயிரோடெ முர்தருளினார்‌. 
இதுவே மற்புதங்களிற்‌ இறந்த அர்புசமாயிருக கின்றது. அச்‌ 
நாள்‌ முசழ்கொண்டு இர்காள்பரியந்தம்‌ இயேசுவின்‌ சச்தி உல 
கத்தில்‌ பிரச்தமாயிருக்றெது. அவருடைய சச்திக்குட்பட்ட 
தேசங்களில்‌ பாச்சியமும்‌, சல்வி காகரிசமும்‌, ஸ்வாதீன மும்‌, 
பரிசுத்தமும்‌ விர்த்திபெற்று வருகின்றன. 


அத்‌. 


1698] 48905 “சர “ந x 
11189 990807 891000 005 10d 


‘TOU Jw ஸாராரம 1006 WELL “௧௩029 *L 7 “ரர 30 Peg 90 Of, 


"மிர MNT DMO TD SDIFDYE, aig யாத 
ரம முரசிவ்மா THING Fumie yg றகர 
ஐ ௪யம Pio 0622௫ ௮4(௫ ஈரா மீற 1221 Flo row 
ஐடி (wy ராம ‘தணண “மத ஐ,, ‘Ls Muro Fo? 
௪6 மரம றத PYF NE | 
(fe mulosuofadoog 191௪1௦12௩5 0715 ‘wd ௧50 ௪ம்‌ சம்‌ | 
சற்‌ சமயத்து மம ஏம, மமக ஏம ம 
மசி மாறாக மக (ம மம நீபா எமக 
ளோ ௪௪04 இலி “மூடே ற Mingo 


"ராமு mores) ம ாஸி 0/0 ம மயா 102 | 
ஈமு TUNG ONIN PFT WN 
oyres * சீமததலன்‌ ரதத Woe முது(ுச4ம 
ற 91 மீனு சீம ருய௱ ஆம ற1011207ம NMP 8௦0 ! 
இய ஏசி] ராசியா சதவம முற்‌ மம பிது , 
சூரா மறக NFM gp மற ' 
ஐஇ மா மீற று மரமா ச மாறு பாளமாக | 


TaN Mgr 9s ணமா ஏர) 


வளத்‌ (ரிக ஈ௫மாறாட ஓரும்‌ ரர | 


ng Weadigrie ௪௨௫ ‘Que NAP OF இறஜமமுது : 
“(று ம 09 முத ‘மமக 192 ஷர 800 சமது | 
tl wyoPiog "௪ ர) தயி மகமுகிறகற இதமா முமஈர ; 
ஓம ஜிம்‌ 07419 சரட்‌ மரமா Weim . 
சிறு we? IG woo இ yoni இ 
உ்தரசறுதுசரூ ஏத்றழிமு ௭9 | 
தத We -702-09 Jf மலிகமதமாம ஈழை 
02௫ 720208 ராமரா ரமி முற க oக௱கறு பபச 
ஓ ட] WINNER :ஊமீ£மஞகு ௫ rT பத ஐயழகுசி 
Wins மரச்‌ NEw 069௪2: நீசம்‌ 09 preg 
௪௫ மற. FL YF ம 
மம்தஉலுமாகுரடம தக 
Fro ரசீியாகா௫ hig myn SDM wT 
yoyo Mra ng ‘WEF cole NIST மீ ஈயாறா 
சிறது (சுறு மம ியாளமரஇசழகி திச 
gf nue wou 122 ம மீரசமும்யாழம உமறு ௪0௫ மம இம 
இழத ம்ம மழு ழா -7---று ஐ ॥ர௫[(ஐ 


மாம ,, ராஸ பதத ௫௫௫ 

6129௪௯ ராசு, ர௱௫ு ஐய சீத மழ ரீக 

தர 11d?) Aro rie (o® ule ¢ ‘a Mog டங்‌ G Ge 

ராசி ராமமுமுமுறாரம உய்ய] WமwணEfசடஓs மிமமா 

தசா TAU ராமி மாதர ரூம, எலா 
எ௱றசறாஇரசமு ழமசஓழமதாறு -- 30188 03 

தர்மம்‌ | 

மற சீ௫ இரச மாடி 6௫ மமதா தா மறத்‌ 11௮ 

ரச ஹழுகுஙடு “சிசீசிமுத ராடியா 0 00006 “எண்‌ 

Tog 8௦0௫3 ‘nN Atos Pump gfe Oriel ரம ௫௫ 


முமரச எறாறரர்றத்‌ சச சீறசறாுசறு சரம | 
mi 0009 Tae AN IOP— OPN முழ | 
டு மூ ஒதடஓமணஓIS WS WOLSEY 
yu 020/௪ ட மறறம ஏசா மச்‌ சீயம்‌ 
ரமன மதன்‌ மடக முதா -ரமடு ஒர ஏ மம | 
(PIT, 1221௫௪ uno omg woungniMm =e ஈ 00021! 
மம்மு மர்ம மூறுருமாசா வீர முமறா- ஓம 
மாத ஈத ஏ [பர மது க்‌ 
பர்க்‌ கிமரறுு ௪ oT yur ‘Woy FE) 
்‌ “ளது “சரகம்‌ மாறு 6 1220072016 ‘vm 
ற்கு பாத 0[ yf Wry Mo மிச | 
TTT ரம மரற, Wer முற பராம 
“கு 
மதத மரி மறம்‌) னி மர இதி? மறு 
“09 சீரு ஓம. WAYS மர மாத மாணாக்‌ 
ராரா Wy சு சாயா இதந்த 2௫ ர 
409/9 12ஐறுமம1/௫ள று ௪ஐ-- wT மு 4 1ஐ 20] 


‘0a °S om நார | 


6881 “சய *G oN “II TOA 
லர ப கல்‌ு cz ne [ 0 ட்டது 'ஒழைக்சாாாதீமாிரள 


3 
௫ “op 


ரத உற ௪௯/௪ Wooo tngmimg ரீ£ம12ப கற சிர ௮0 ௪௧௦ 
தனம TS MPI கமய ATT DEM 0 
“சறற ஐசிசரகுமமப ளப சய ESIC ரன்‌ 
| சமதள ௯ 8 சமர ௪ ரஜ சப்பர 


சிம்ம. 20 சிஜா mir 
மணப்‌ 02 11/௫ FONG ரண்டு 959 sre osu? 
woes 59௪௫1௮ ரசியா ‘WR ‘ova 
[ராமப இருமாபஜராதுஐ2ுக டத்‌ தற்பர ((5] 


3 ஆராத 0890) 
றழி 999 PDT வந்தி 
சம௪ ஏஏ ர மு இம்‌ மலராத ஏ. 
1௨ ௱குபளசயா 18 மசத ger 


உ... மதகு] ரு 
69௫ மபளமீபாறா :09 006 10-7 ம2ரறு ஐ.ரரு௪ இதம்‌ 


toga 499றாகு FTI ne மழுசகுசாயா/௪ mora 


meg ன இகீ- | ர முர whew 1ST) 


1௦54௫ 
ரசல்‌. ப்பா டார்‌ $ம ௫௬௮௫ MFA ஈயா TP 


OTP PET MLS ௪117 MeL AT oT 77௪௪௮ LL 


| எர்றரமைமீ௫ மதத்த FE ஓகறறறு” 
தம ர ௧௮ ரஐ௮॥௱௫ ௪௫௬1௮ SFE 51% 


wg ௭M) பா Wr மு.ஐ24ம0௨ ORY 
sui Je — MMA 12 ம ॥8॥ா ॥ 06 ரர 
சீரு ௪ல்‌ ம மூாறாசஓ இக ர தஞ்ச: 
எகிற ௫௫ பதம) எம்சீன்றுளா ies எப்‌ ரபா] 
nese இஸ 03௮/6 கற்று. 
quis Jomo TOE ஸ்ழுமுகுசரீள்ர இர 
ரகக சலக FOrRPY TTP முது 
மத] ௫0௫௪2௪-- முற நமகஐ டாக ஐல 


9 


மதுமிதா முருக ம அய மம 

19௫ NYT CI மதகு 11 8.௨௫ ௪ 
முருகு wiv ரச. பாபு 2:௩௫ 

பயாத கம விம்மு பா.ம ஓ 

“மடு அ ஜாம) மதச்‌ மிப ௪௯௪௧௩௮ 
mg ஐ Dy PLO me 1(OEOD பது தல்‌ பயந்து “0219 “நீர 

மகர்‌. மர எமது 

ட ட 392242) ஈாம200.௨௱ரம12௪(டு ‘por பட்ட) 
‘we முராம.ரஐ க ய ௪௭௫-- yum gL டுமா 

தழமக ௮௪9௫ ஈறு 

சச்‌ சா. சரிக தநாராசறு ௪ழ௫052௪3௮ 
9 முறறாச-ழா 99 — தமா ஐஐ ர 

“19 91D 0 (209 மல ம. a 

மறறும ரம ம ரர PL ம௦பர.ரசகூடு ௪௪௪௪-770௮ 
சுயமா we ws — மத som) 19) 

“மீதம்‌ 

dng ahrueoro -09 பல une ero மத (௫91௦ ௫௫ 
டண moepehne su மாப்‌ ணி ப்பி யாட்‌ 

"ரமாக மறக 

ததக த௱னாழமுமு மீட ஏதம்‌ நமக ஏற 

x WS NEYO ‘LF sso — JPN 

டது மய 

DTP 19910 g FA OUNE 02 0000) Pres Mog 
wp சீனன்‌ FG PHN E yu 


ம 
௦௪0 ரசா 0௫$1௪0072 LOLS mer ரர 


| மகுசாதுகிமர பாழும்‌ ௦2௪0-02 பத 66 யோ 


மகஇக ௦17 FPre— 881011 0107 8088 
ண்‌ வர பட தேத. அ 07 5 கா 


(os Fame ராமராம, ட்டா alo 
இறு ஜபா ரறசற]ாஜிசாமபல மச? 2727 
மாச்மறு ர௫௫௫௱குங-0007ம ௱ ௭௭9௩ ne | 


i ‘rm WPL ௪1202 10 | 


சாகி Thy wingers Pe மார ராசபா௮ ர 
சற “மீமழதுமாற 8 மற “றக ராஐ 


af aq reg ராகு ம nD Weim 19௪1-7005 ‘rong 
றம்‌ amp த(ம ரமரமுககு ௪௫௫2 "71-70 
ழ்‌ வா” ooo Ms சாத “ஓர ௪ 
TCT NE சச்ராஜொய்ருதிஸ்‌ (1 சியா சமா 
எரா தழ qd) FEI ‘aod பப ‘dD 
௱ு உமர ரம புது? சங சீத சிமா nivel vole 


‘weir mL: 


06 


END OF 
ISSUE 


